எபிரெயருக்கு எழுதின நிருபம்‌ 


கிறிஸ்துவின்‌ மேன்மை 


ஆக்கியோன்‌ 


௩ எபிரேய நிருபத்தை ஆக்கியோன்‌ யாரென்பது அறியப்படவில்லை. 

* ஆக்கியோன்‌ தீமோத்தேயுவை அறிந்திருந்தார்‌ (13:23) 

ஆக்கியோன்‌ இயேசுவை கண்களால்‌ கண்டவரல்ல (பார்க்க 2:1,3) 

* ஆக்கியோன்‌ தன்‌ வாசகர்களை அறிந்திருந்தார்‌. அவர்களை மீண்டும்‌ சந்திக்க விருப்பம்‌ கொண்டிருந்தார்‌ (13:19) 

* ரோம பேரரசின்‌ கிழக்கு பகுதிகளில்‌ இருந்த சபைகள்‌ இந்த நிருபத்தை பவுலே எழுதினதாக நம்பினார்கள்‌. 

பர்னபா இதை எழுதியதாக கருதுகிறவர்களும்‌ உண்டு. 

பர்னபா ஆசாரிய கோத்திரமான லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு யூதர்‌ (அப்‌ 4:36). பவுல்‌ கிறிஸ்தவ விசுவாசத்திற்குள்‌ 
வந்தபின்பு அவருடைய நெருங்கிய நண்பராக இருந்தவர்‌. 

* பரிசுத்த ஆவியானவரின்‌ ஏவுதலின்படி அந்தியோகியாவிலுள்ள சபையார்‌ பர்னபாவையும்‌, பவுலையும்‌ சுவிஷேசத்தை 
அறிவிப்பதற்காக முதலாவது மிஷனரிப்பயணத்திற்கு அனுப்பினார்கள்‌ (அப்‌ 13:1-4) 

* இதை எழுதியது அப்பொல்லோ என்ற கருத்தும்‌ உண்டு. இந்த கருத்தை முன்வைத்தவர்‌ மார்ட்டின்‌ லூத்தர்‌. 

அப்பொல்லோ, அலெக்ஸ்ண்டிராவில்‌ பிறந்தவர்‌. யூத கிறிஸ்தவரான இவர்‌ அறிவுக்கும்‌, வாதத்திறமைக்கும்‌ பெயர்பெற்றவர்‌. 

* லூக்கா இவரைக்‌ குறித்து “சாதுரியவானும்‌ வேதாகமங்களில்‌ வல்லவனுமான அப்பொல்லோ?” என்று குறிப்பிடுகிறார்‌ (அப்‌ 18:24) 

ஈ பவுல்‌ ஆரம்ப நாட்களில்‌ கொரிந்து சபையில்‌ ஊழியம்‌ செய்யும்போது அப்பொல்லோவும்‌ அவருடன்‌ ஊழியஞ்செய்திருக்கிறார்‌ 
(1கொரி 1:12,3:4,6,22) 

கிபி 70 முன்பாக இது எழுதப்பட்டிருக்கவேண்டும்‌ என்பதற்கான சான்றுகள்‌ இருக்கின்றன. 

எருசலேம்‌ ஆலயத்தின்‌ அழிவு குறிப்பிடப்படவில்லை. 

ஆசாரியர்கள்‌ இன்னும்‌ பலிசெலுத்திக்கொண்டிருப்பதைபோல எழுதப்பட்டிருக்கிறது 8:4,10:11 

* அதிகாரங்கள்‌ 13 வசனங்கள்‌ 303 


Pastor. Gabriel Thomasral | a | 1 RTI I க ACA Gre Avadh 


ஒரு விஷேசமான புத்தகம்‌ 


எபிரேயர்‌ 13:22 

சகோதரரே, நான்‌ சுருக்கமாய்‌ உங்களுக்கு எழுதின இந்தப்‌ புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள்‌ பொறுமையாய்‌ 

ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக்கொள்ளுகிறேன்‌ 

* இது சுருக்கமாய்‌ எழுதப்பட்டதாக சொல்லப்பட்டாலும்‌, பல கிறிஸ்தவர்களால்‌ வாசிக்கப்படாமல்‌ தவிர்க்கப்படுவது இந்தப்‌ புத்தகம்‌. 

பழைய ஏற்பாட்டில்‌ - லேவியராகமம்‌, புதிய ஏற்பாட்டில்‌ - எபிரேயர்‌ 

இது குழந்தைகளுக்கும்‌, வசனத்தில்‌ முதிர்ச்சியற்றவர்களுமான புத்தகம்‌ அலல 5:11-14 

* இந்த மெல்கிசேதேக்கைப்பற்றி நாம்‌ விஸ்தாரமாய்ப்‌ பேசலாம்‌; நங்கள்‌ கேள்வியில்‌ மந்தமுள்ளவர்களானபடியால்‌, அதை 
விளங்கப்பண்ணுகிறது அரிதாயிருக்கும்‌. காலத்தைப்‌ பார்த்தால்‌, போதகராயிருக்கவேண்டிய உங்களுக்குத்‌ தேவனுடைய 
வாக்கியங்களின்‌ மூல உபதேசங்களை மறுபடியும்‌ உபதேசிக்கவேண்டியதாயிருக்கிறது; 

நீங்கள்‌ பலமான ஆகாரத்தையல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள்‌. பாலுண்கிறவன்‌ குழந்தையா யிருக்கிறபடியினாலே 
நதியின்‌ வசனத்தில்‌ பழக்கமில்லாதவனாயிருக்கிறான்‌. 

* பலமான ஆகாரமானது நன்மை தீமையின்னதென்று பயிற்சியினால்‌ பகுத்தறியத்தக்கதாக முயற்சிசெய்யும்‌ 
ஞானோந்திரியங்களையுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும்‌. 

தவறாக வழிநடத்தப்பட்ட இறையியலாளர்கள்‌ எபிரேயர்‌ (ரோமருக்கு எழுதின்‌ நிருபம்‌ சேர்ந்து) பழைய எற்பாட்டை 
புறக்கணிப்பதாக சொல்லுகிறார்கள்‌. ஆனால்‌ அது தவறு. 

இவை இரண்டிலும்தான்‌ பழைய ஏற்பாட்டிலிருந்து அதிக மேற்கோள்கள்‌ காட்டப்பட்டூுள்ளன. 

ரோம நிருபத்தில்‌ (84 பழைய ஏற்பாட்டுப்‌ பகுதிகள்‌) 

ஈ எபிரேயரில்‌ (83 பழைய ஏற்பாட்டூப்‌ பகுதிகள்‌) 

கிருபையின்‌ சுவிஷேசத்தை அறிவதற்கு பழைய ஏற்பாட்டிற்கும்‌, புதிய ஏற்பாட்டிற்கு மிடையேயுள்ள தொடர்பை அறிந்திருப்பது 
அவசியம்‌. 

* அப்பொழுதுதான்‌ தவறான உபதேசங்களுக்குள்‌ புறஜாதியாரை நடத்தும்‌ யூதர்களின்‌ கள்ள உபதேசங்களை தவிர்க்க முடியும்‌. 


Pastor. Gabriel Thomasra] I | - ACA Church Avadli 


கிறிஸதுவே உயர்ந்தவர்‌ 


1. கிறிஸ்துவின்‌ மேன்மை - 1:1-8:6 
௩ தீர்க்கதரிசிகளிலும்‌ மேலானவர்‌: மிகச்‌ சிறந்த செய்தித்தொடர்பாளர்‌ 1:1-3 
தூதர்களிலும்‌ மேலானவர்‌: தெய்வீகம்‌ மற்றும்‌ மனிதப்‌ பண்பு 1:4-2:18 


38 


மோசேயிலும்‌ மேலானவர்‌: இவரோ பரலோக இளைப்பறுதலை தருகிறவர்‌ 3:1-4:13 


38 


* ஆரோனிலும்‌ மேலானவர்‌: இவரது ஆசாரித்துவம்‌ மேலானது 4:16-8:6 


2. புதிய உடன்படிக்கையின்‌ மேன்மை - 8:7-10:18 


இது மேலான வாக்குத்தத்தங்களைக்‌ கொண்டது 8:7-13 


38 


38 


இது மேலான பரிசுத்தஸ்தலத்தை கொண்டது 9:1-28 
* இத மேலான பலியைக்‌ கொண்டது 10:1-18 


Pastor. வாம்‌... தணட அன வடட டப அவடனப்‌ அத்தம்‌ அதக்‌ வவட வளி தட பன்‌ 


எபிரேயரில்‌ காணப்படும்‌ எச்சரிக்கைகள்‌ 


1. புறக்கணித்தலைக்‌ குறித்த எச்சரிக்கை - 2:1-4 
௩ புறக்கணிப்போமானால்‌ இலகுவில்‌ விலகிப்போய்விடுவோம்‌ 
௩ நாம்‌ கேட்டவற்றை ஜாக்கிரதையாக கைக்கொள்வதே இதற்கான தீர்வு 
2. விட்டு விலகுவதைக்‌ குறித்த எச்சரிக்கை - 3:12-15 
* பாவத்தினால்‌ வஞ்சிக்கப்பட்டு இருதயம்‌ கடினமாகி விசுவாசக்‌ குறைவு ஏற்பட்டு ஜீவனுள்ள தேவனை 
விட்டு விலக நேரிடலாம்‌ 
* நாள்தோறும்‌ ஒருவருக்கொருவர்‌ புத்திசொல்லி உறுதியாய்‌ இருப்பதே இதற்கான தீர்வு 
3. கீழ்ப்படியாமை குறித்த எச்சரிக்கை - 4:11-13 
௩ வனாந்தரத்தில்‌ இஸரவேலரைப்போல நாம்‌ கீழ்ப்படியாமையாலே இளைப்பாறுதலுக்குள்‌ பிரவேசியாமல்‌ 
போய்விடுவோம்‌ 
* கர்த்தருடைய வார்த்தையை ஜாக்கிரதையுடன்‌ கவனித்தலே இதற்கான தீர்வு. 
4. கேள்வியில்‌ மந்தம்‌ குறித்த எச்சரிக்கை - 5:11-6:6 
* கேள்வியில்‌ மந்தமாயிருத்தல்‌ கிறிஸ்துவுக்குள்‌ நமக்கு இருக்கும்‌ ஆசீர்வாதங்களை குறித்து 
மேன்மைபாராட்டுவதை கடினமாக்குவதோடு தேவனுடைய குமாரனை மீண்டும்‌ சிலுவையில்‌ அறையும்‌ 
அளவிற்கு கீழான நிலைக்குச்‌ சென்று விடுவோம்‌. 
௩ தேவனுடைய வசனத்தின்‌ முதலாவது நியமங்களை பற்றிப்பிடித்தவர்களாய்‌ ஆவிக்குரிய முதிர்வையும்‌, 
பரிபூரணத்தையும்‌ நோக்க ee செல்வதே இதற்கான தீர்வு. 
Pastor. Gabriel Thomasraj ன்‌ த - ACA Church Avadi 


எபிரேயரில்‌ காணப்படும்‌ எச்சரிக்கைகள்‌ 


5. இழிவாக கருதுவதைக்‌ குறித்த எச்சரிக்கை - 10:26-39 
* பாவங்களுக்கான பலிசெலுத்துதல்‌ இல்லையென்பதாலும்‌, பயங்கரமான தண்டனை மாத்திரமே 
உண்டென்பதாலும்‌ தேவனுடைய கிருபையை இழிவாய்‌ கருதிவிடக்கூடும்‌. 
* கிறிஸ்துவில்‌ நம்பிக்கையாயிருந்து, நடித்த பொறுமையோடு விசுவாசிப்பதே இதற்கான தீர்வு. 
௦. மீறுதல்‌ குறித்த எச்சரிக்கை - 12:25-29 
* இப்போது பரலோகத்திலிருந்து பேசுகிறவருக்கு செவிகொடுக்க மறுக்கக்கூடும்‌. 
* உத்தமமாய்‌ தேவனுடைய கிருபையை நோக்கிப்‌ பார்த்து, பயத்தோடும்‌ பக்தியோடும்‌ அவருக்கு 
பிரியமாய்‌ ஆராதனை செய்வதே இதற்கான தீர்வு. 


Pastor. Gabriel [0௨257௮/ | I | ACA Church Avadll 


எபிரெய நிருபத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


தம்‌ தேவனுடைய புதிய கிறிஸ்து மோசேயிலும்‌ மேலானவர்‌ 3:1-4:13 
பளு ர ர. ன ர த ன வ 5. கிறிஸ்துவின்‌ மேன்மையின்‌ வெளிப்பாடு 3:1-6 
* பழைய பாட்டின்‌ முக்கிய நபர்க ம்‌ டம்‌ ன ர 
கிறிஸ்துவின்‌ rte pe ல 6. இரட்சிப்பின்‌ இறப்பாறுதலுக்கள்‌ பிரவேசிக்க 
ட்‌ அறிவுரை  3:7-4:13 
கிறிஸ்து தூதர்களிலும்‌ மேலானவர்‌ 
1:5-2:18 
கிறிஸ்து ஆரோன்வழி ஆசாரியர்களிலும்‌ 
1. அவரது ல்‌ குறித்து வேதவசன மேலானவர்‌ 4:14-7:28 
நிரூபணங்கள்‌ 1:5-14 
இயேசுவே பெரிய பிரதான ஆசாரியர்‌ 4:14-16 
2. தேவன்‌ தமது குமாரன்‌ மூலமாய்‌ 
வெளிப்படுத்தியதை 2. ஆசாரியனின்‌ தகுதிகள்‌ 5:1-10 
அலட்சியப்படுதாமல்‌ இருக்க அறிவுரை 2:1-4 3. முதிர்ச்சியை நோக்கி முன்னேற அறிவுரை 
3. இயேசு தூதர்களிலும்‌ சற்று 2:11-6:12 
சிறியவராக்கப்பட்டார்‌ 2:5-9 4. தேவனுடைய வாக்குத்தத்ததின்‌ நிச்சயம்‌ 
4. இயேசு நம்மைப்போலாக்கப்பட்டதால்‌, நம்மை 6:13-20 
இரட்சிக்க வல்லவரானார்‌ 2:10-18 5. ஆசாரியர்களின்‌ முறைமைகளில்‌ 


கிறிஸ்துவின்‌ மேன்மை அதி? 


Pastor Gabriel Thomasral aE I க ல்‌ ACA Church Avadl 


எபிரெய நிருபத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 
1. பழையநாட்களில்‌ இருந்ததைபோலவே 
- நமது பிரதான ஆசாரியரின்‌ பலியாகும்‌ எதிர்காலத்திலும்‌ 10:32-39 
பணியின்‌ மேன்மை 8:1-10:18 2. விசுவாசமும்‌ அதன்‌ அருமையான 
புதிய கூடாரமும்‌, புதிய உடன்படிக்கையும்‌ அதி எடுத்துக்காட்டுகளும்‌ அதி 11 


3. இயேசுவே மேலான எடுத்துக்காட்டு 12:1-3 
பழைய கூடாரம்‌ 9:1-10 ௨ உபத்திரவ சூழ்நிலைகளிலும்‌ தொடர்ந்து 
மேன்மையான பலி 9:11-10:18 முன்னேற உற்சாகமூட்டல்‌ 12:4-13 

௦ பரிசுத்த ஜீவியம்‌ குறித்த அறிவுரை 12:14-17 
உணமையோடும்‌, ௦ ஊக்குவிப்பும்‌ எச்சரிப்பும்‌ 12:18-29 
விடாமுயற்சியோடும்‌ இயேசுவை பின்பற்ற 


முடிவுரை அதி 13 
ர்‌ ர ர ண ௦ கிறிஸ்தவ ஜீவியத்திற்கான ஒழங்குகள்‌ 
௦ பரிசுத்தஸ்தலத்திற்குள்‌ பிரவேசிக்கும்‌ 13.1. 14 
நம்பிக்கை 10:19-25 


௦ பாவத்தில்‌ தொடர்ந்து இருத்தல்‌ குறித்து 


அழைப்பு 10:19-12:29 


௦ ஜெபத்திற்கான விண்ணப்பம்‌ 13:18-19 
ஆசீர்வாதம்‌ 13:20-21 


எச்சரிக்கை 10:26-31 - ல்‌ வன்க 
5... அழுத்தத்தின்‌ மத்தியிலும்‌ விசுவாசத்தில்‌ ர ர ட 
உறுதியாய்‌ இருத்தல்‌ 10:32-12:3 ௦ வாழ்த்துக்களும்‌ இறுதி ஆசீர்வாதமும்‌ 


13:24-25 


Pastor Gabriel Thomasral aE I க ல்‌ ACA Church Avadl 


